தமிழ்நாடு அரசு 

2011 


[ Regd . No . TNICCN/ 467/ 2009 -11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[விலை: ரூ . 2 . 40 காசு . 


HTY 


TH 


மங் 


SEA 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


மையே வெல் 


வல்லும் 


எண் 13] 


சென்னை , புதன்கிழமை , ஏப்ரல் 13 , 2011 
பங்குனி 30 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


2011 - ஆம் ஆண்டு பிப்ரவரித் திங்கள் 27 - ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட 

பின்வரும் அவசரச் சட்டமானது இதன்மூலம் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகிறது : 


தமிழ்நாடு அவசரச் சட்டம் எண் 1/2011 


1973 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஏற்பளிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் 
( முறைப்படுத்துதல் ) சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதோர் அவசரச் 
சட்டம் . 


இம்மாநிலச் சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறாததாலும் , இதன் பின்பு 
காணுகின்ற நோக்கங்களுக்காகத் தாம் உடனடி நடவடிக்கை எடுக்கவேண்டியதைத் 
தேவையானதாக்குகின்ற சூழ்நிலைகள் இருந்து வருகின்றன என்று தமிழ்நாடு ஆளுநர் 
தெளிவுறக் காண்பதாலும் : 


எனவே , அரசமைப்புச் சட்டத்தின் 213 - ஆம் உறுப்பின் (1) - ஆம் கூறின்படி 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைச் செலுத்தி , ஆளுநர் பின்வரும் அவசரச் சட்டத்தை 
இப்போது இதன் மூலம் பிறப்பிக்கிறார் : 


க 


1 . (1) இந்த அவசரச் சட்டம் , 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஏற்பளிக்கப்பட்ட குறுந்தலைப்பும் 
தனியார் பள்ளிகள் ( முறைப்படுத்துதல் ) திருத்த அவசரச் சட்டம் என வழங்கப்பெறும் . தொடக்கமும் . 

(2) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 1973 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் (முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் 14- B எனும் 
14 - A எனும் பிரிவிற்குப் பின்னர் , பின்வரும் பிரிவானது புகுத்தப்படுதல் வேண்டும் , 

புதிய பிரிவை 

புகுத்துதல் . 
அதாவது : 


தமிழ்நாடு சட்டம் 

29/1974. 


" 14 - B ஒரு சில தனியார் பள்ளிகளுக்கு மானியம் வழங்குதல் . -(1 ) 14 - A 
எனும் பிரிவில் என்ன அடங்கியிருந்தபோதிலும் , அரசானது 2011 - ஆம் ஆண்டு ஜூன் 
திங்கள் 1 - ஆம் நாளன்றும் அது முதற்கொண்டும் , 


DTP - IV -2 (13 ) - 1 


[ 1 ] 


( a ) 1991 - 1992 - ஆம் கல்வி ஆண்டு தொடங்கிய தேதியிலிருந்து தொடங்கி 
1998 - 1999 - ஆம் கல்வி ஆண்டின் கடைசி தேதியில் முடிவடைகிற கால அளவின்போது 
அமைத்துருவாக்கப்பட்ட தனியார் பள்ளி எதற்கும் ; 


( b ) 1991 - 1992 - ஆம் கல்வி ஆண்டு தொடங்கிய தேதியன்று இருந்த , அரசின் 
மானியம் எதுவும் வழங்கப்பட்டிராத தனியார் பள்ளி எதற்கும் ; 


( c ) 1991 - 1992 - ஆம் கல்வி ஆண்டு தொடங்கிய தேதியன்று இருந்த , அரசின் 
மானியம் எதுவும் வழங்கப்பட்டிராத தனியார் பள்ளி ஒன்றில் கற்பிக்கப்படுகிற வகுப்பு 
அல்லது படிப்பு பிரிவு எதற்கும் ; மற்றும் 


(d ) 1991 - 1992 - ஆம் கல்வி ஆண்டு தொடங்கிய தேதியிலிருந்து தொடங்கி 
1998 - 1999 - ஆம் கல்வி ஆண்டின் கடைசி தேதியில் முடிவடைகிற கால அளவின்போது 
தனியார் பள்ளி ஒன்றில் தொடங்கப்பட்ட , கற்பிப்பதற்கான வகுப்பு அல்லது படிப்பு பிரிவு 
எதற்கும் , 


வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய நோக்கங்களுக்காகவும் அத்தகைய 
நிபந்தனைகளுக்கு உட்பட்டும் அத்தகைய வீதத்தில் மானியத்தை வழங்கலாம் . 


( 2) அரசானது , 

(1) இந்தச் சட்டத்தின் அல்லது அதன்படி செய்யப்பட்ட விதிகளின் அல்லது 
பிறப்பிக்கப்பட்ட பணிப்பாணைகளின் வகைமுறைகள் எந்த அளவுக்கு அத்தகைய 
தனியார் பள்ளிக்குப் பொருந்துகின்றனவோ அந்த அளவுக்கு அத்தகைய வகைமுறைகள் 
விதிகள் அல்லது பணிப்பாணைகள் எவற்றுக்கும் இணங்கிய வகையில் நடக்காத ; 
அல்லது 


( ii) இந்தச் சட்டத்தின் அல்லது அதன்படி செய்யப்பட்ட விதிகளின் 
வகைமுறைகளுக்கு இணங்கிய வகையில் அத்தகைய தனியார் பள்ளியில் 
பணியமர்த்தப்பட்டுள்ள ஆசிரியர் அல்லது பிற நபர் எவருக்கும் செலுத்தத்தக்க சம்பளம் 

படிகள் அத்தகைய ஆசிரியர் அல்லது பிற நபருக்கு செலுத்தப்படாத நிலையில் 
உள்ள; அல்லது 

( iii ) வகுத்துரைக்கப்படக்கூடிய அத்தகைய நிபந்தனை எதனையும் மீறுகிற 
அல்லது அத்தகைய நிபந்தனை எதற்கும் இணங்கி நடக்கத் தவறுகிற , 


தனியார் பள்ளி எதனையும் பொறுத்த அளவில் (1)- ஆம் பிரிவில் சுட்டப்பட்ட 
மானியம் முழுவதையுமோ அல்லது அதன் பகுதி எதனையுமோ நிரந்தரமாகவோ 
அல்லது குறித்துரைக்கப்பட்ட கால அளவு எதற்குமோ நிறுத்தி வைக்கலாம் . 


3 . (2) - ஆம் உட்பிரிவின்படியான மானியத்தை நிறுத்தி வைப்பதற்கு முன்னர் , 
அரசானது கல்வி முகவாண்மைக்குத் தனது முறையீடுகளைச் செய்து கொள்வதற்கு 
வாய்ப்பு ஒன்றினை வழங்குதல் வேண்டும் . 


விளக்கம் . - இந்த பிரிவின் நோக்கத்திற்காக , தனியார் பள்ளி என்பது 
சிறுபான்மையினர் பள்ளி ஒன்றை உள்ளடக்கும் ." . 


2011 - ஆம் ஆண்டு, 
பிப்ரவரித் திங்கள் 27 - ஆம் நாள் . 


சுர்ஜித் சிங் பர்னாலா , 
தமிழ்நாடு ஆளுநர் . 


விளக்கவுரை 


அரசானது , 1998 - ஆம் ஆண்டில் , 1991 - 1992 - ஆம் கல்வி ஆண்டு தொடங்கியதற்குப் 
பின்னர் , புதிதாக அமைத்துருவாக்கப்பட்ட தனியார் பள்ளிகளுக்கும் ஏற்கெனவே இருந்து 
வருகின்ற தனியார் பள்ளிகள் எவற்றிலும் தொடங்கப்பட்ட , கற்பிப்பதற்கான புதிய 
வகுப்பிற்கும் படிப்புப் பிரிவிற்கும் மானியம் வழங்குதல் கூடாது எனக் கொள்கை முடிவு 
ஒன்றை எடுத்தது . அதற்கிணங்கிய வகையில் 1973 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
ஏற்பளிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் ( முறைப்படுத்துதல் ) சட்டமானது 
( தமிழ்நாடு சட்டம் 29 /1974) , மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுப்பதற்காகத் 
திருத்தப்பட்டது . 


2 . தற்போது , 1991 - 1992 - ஆம் கல்வி ஆண்டிற்கு பின்னர் அமைத்துருவாக்கப்பட்ட 
புதிய பள்ளிகளுக்கும் , தொடங்கப்பட்ட கற்பிப்பதற்கான புதிய வகுப்பிற்கும் படிப்புப் 
பிரிவுக்கும் மானியம் வழங்குமாறு கோரும் வேண்டுகோள் அடங்கிய முறையீடுகள் 
பல்வேறு கல்வி நிறுவனங்களிடமிருந்து சிறுபான்மையினர் சங்கங்களிடமிருந்து 
பெறப்பட்டுள்ளன . அரசானது , அத்தகைய முறையீடுகளைப் பரிசீலனை செய்ததற்குப் 
பின்னர் 1998 - 1999ஆம் கல்வி ஆண்டு வரையில் அமைத்துருவாக்கப்பட்ட அத்தகைய 
தனியார் பள்ளிகளுக்கும் அதுவரையில் தொடங்கப்பட்ட , கற்பிப்பதற்கான வகுப்புகளுக்கும் 
படிப்புப் பிரிவுகளுக்கும் மானியம் வழங்குவதென கொள்கை முடிவு ஒன்றினை எடுத்தது . 
அரசின் மேற்சொன்ன கொள்கைக்குச் சட்டப் பாதுகாப்பு வழங்குவதெனக் 
கருதப்பட்டுள்ளது . அதற்கிணங்கிய வகையில் 29/1974 எனும் மேற்சொன்ன எண்ணிட்ட 
தமிழ்நாடு சட்டத்தில் தக்க வகைமுறையொன்றைச் செய்வதென முடிவு செய்யப்பட்டுள்ளது . 


3 . இந்த அவசரச் சட்டம் மேற்சொன்ன முடிவிற்குச் செயல்வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை . 


தமிழ்நாடு சட்டப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2011 - ஆம் ஆண்டு பிப்ரவரித் 
திங்கள் 9 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் அது 
பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்டம் 


எண் 


3/ 2011 


1976 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (தனி அலுவலர்கள் 
நியமனச் ) சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 

இந்தியக் குடியரசின் அறுபத்து ஒன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டப்பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 


1 . (1 ) இந்தச் சட்டம் , 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் குறுந்தலைப்பும் 
(தனி அலுவலர்கள் நியமன) திருத்தச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


(2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


குடியரசுத் 
தலைவரின் 
சட்டம் 25 /1976 . 


2 . 1976 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் (தனி அலுவலர்கள் 4- ஆம் 
நியமனச் ) சட்டத்தின் , 4 - ஆம் பிரிவில் (1) - ஆம் உட்பிரிவில் " முப்பத்து நான்கு 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
ஆண்டுகள் எட்டு திங்களுக்கு " என்னும் சொற்றொடருக்குப் பதிலாக , " முப்பத்து ஐந்து 
ஆண்டுகள் இரண்டு திங்களுக்கு " என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் 
வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப் பிரிவு , சட்டத் துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


